ஏம்பெருமானார்‌ -- ஸ்ரீபெரும்பூதரர்‌ 
(தாமுகந்த திருமேணி) 


ந வைவ்‌ 


* 


அடுத்து, இருச்சி வானொலி நிலயத்தில்‌ ஸுதர்மமனம்‌ 
ஆசிரியர்‌ நிகழ்த்திய “ ராமாநுஐநெறி '” என்னும்‌ சொற்‌ 
பொழிவு (ஸுதர்மனம்‌ 357 பிங்கள வருஷம்‌ ஆவணி 
மாத இதழில்‌ வெளிவந்தது) பொன்விழா மலரில்‌ 
* அநுபந்தமாக இணைக்கப்படு£றது. _ 


ஸ்ரீ : 
ராமாநுஜ நெறி 
ccc 
[ஸ்ரீ இருஷ்ணஸ்வாமி அய்யங்கார்‌, அட்வகேட்‌, 
“ஸுதர்சனம்‌' ஆசிரியர்‌, 3, புத்தூர்‌ அக்ரஹாரம்‌, இருச்சி-17.] 
1, முன்னுரை 

இப்போது நடக்கும்‌ பிங்கள வருஷத்திற்கு 960 வருஷங்‌ 
களுக்கு முற்பட்ட (இ. பி. 1017) பிங்கள வருஷத்தில்‌ 
இத்திரை மாதத்தில்‌ சுக்லபக்ஷ பஞ்சமியில்‌ இருவாதிமை 
நட்சத்திரத்தில்‌ வியாழக்கழமையன்‌ று ஸிம்ஹ லக்னத்தில்‌ பிற்‌ 
பகலில்‌ ஸ்ரீ பெரும்பூ தூரில்‌ அவதரித்து, விசிஷ்டாத்வைத 
ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தை நிலைநாட்டி, 120 வருஷங்கள்‌ நிறை 
வாழ்வு வாழ்ந்து, அதே பிங்கள வருஷத்தில்‌ (8. பி. 1187ல்‌) 
மாச மாதத்தில்‌ சுக்லபக்ஷ தசமியில்‌ இருவாதிரை நட்சத்திரத்‌ 
இல்‌ சனிக்ழமையன்‌ று நடுப்பகலில்‌ ஸ்ரீரங்கத்தில்‌ இருநாட்டை 
அலங்கரித்தவர்‌ ஸ்ரீராமா நுஜர்‌. 

தொன்மையான வேதநெறிக்கு மூன்று வகையான விளக்‌, 
கங்களை வெளியிட்ட வர்கள்‌ ஆதிசங்கரர்‌,  ஸ்ரீராமாநுஜர்‌, 
ஸ்ரீமத்வர்‌ என்னும்‌ மூன்று ஆசார்யர்கள்‌. இவர்கள்‌ (முறையே) 
கேரளத்திலும்‌, தமிழ்நாட்டிலும்‌, கன்னட நாட்டிலும்‌ பிறந்து 
நிலைநாட்டிய அத்வைதம்‌,விரஷ்டாத்வைதம்‌,த்வைதம்‌ என்னும்‌ 
மூன்று நெறிகளும்‌ இன்றும்‌ பாரததேசம்‌ முழுவதிலும்‌ லக்ஷ்க்‌ 
கணக்கான மக்களால்‌ பின்பற்றப்படுகின்‌ றன. இவர்களில்‌ 
ஸ்ரீராமா நுஜரே தமிழ்நாட்டில்‌ அவதரித்தவர்‌. சான்றோருடைய 
தாகப்‌ புகழ்பெற்ற தொண்டைமண்டலத்தைச்‌ சேர்ந்த 
ஸ்ரீ பெரும்பூதூரில்‌ ஸ்ரீ கேசவஸோமயாஜியாருக்கும்‌,; பூமி 
தேவிக்கும்‌ தனிப்‌ புதல்வராகத்‌ தோன்றியவர்‌ ஸ்ரீராமா நுஜர்‌. 
தமிழ்நாட்டில்‌ பரம வைதிக குடும்பத்தில்‌ பிறந்தமையால்‌, 
வடமொழி வேதங்களையும்‌, தென்மொழி வேதங்களாிற 
ஆழ்வார்களின்‌ அருளிச்செயல்களையும்‌ ஒருமைப்படுத்தி. சங்க 
காலம்‌ முதலாகவே தமிழ்நாட்டில்‌ விளங்கவந்த இருமொழி 
ஒருமைப்பாட்டு நெறியான விஷ்டாத்‌- வைத வைணவ 
நெறியை நிலைநாட்டினார்‌ ஸ்ரீராமா நுஜர்‌. இம்முறையில்‌ 
தென்னாட்டுக்கும்‌, வடஙாட்டுக்கும்‌, தென்மொழிக்கும்‌, வட 
மொழிக்கும்‌ ஒருமைப்பாட்டின்‌ முழு உருவமாக விளங்குகிறார்‌ 
இப்பெரியவர்‌. 3 

இவரது கொள்கைகளைச்‌ சுருங்கக்‌ கூறுவோம்‌ இனி. 
உலகிலுள்ள எல்லாப்பொருள்களும்‌ இத்‌, அத்‌, ஈச்வரன்‌ 


http://acharya.org 


2 ராமாநுஜ நெறி 


எனும்‌ மூன்று வகையில்‌ அடங்கும்‌. இவற்றில்‌ “த்‌” அல்லது 
“சேதனம்‌” என்பது அறிவுள்ள ஜீவர்கள்‌. “அத்‌” அல்லது 
“அசேதனம்‌' என்பது அறிவற்ற பொருள்கள்‌. சேதனரான 
ஜீவர்களும்‌ கணக்கற்றவர்கள்‌. அசேதனமான பொருள்களும்‌ 
கணக்கற்றவைகள்‌. உண்மைப்‌ பொருள்களான இவையனைத்‌ 
தையும்‌ என்றும்‌ தன்னைவிட்டுப்‌ பிரியாத சரீரமாகக்‌ கொண்ட 
வனாயிருக்கும்‌ ஸ்ரீமஙந்காராயணனே ஈச்வரன்‌ எனப்படும்‌ பரம்‌ 
பொருள்‌. ஸத்வம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ என்னும்‌ முக்குணங்கள்‌ 
கொண்ட மூலப்ரக்ருஇயென்னும்‌ அசேதனப்பொருளின்‌ விகார 
மான இவ்வுலகம்‌ அந்த நாராயணனால்‌ அவ்வப்போது ஆக்கி 
அளித்து அழிக்கப்பட்டு, அவனது அளவிலா விளையாட்டுக்கு 
இலக்காவதால்‌ லீலாவிபூ இ எனப்டடுகறது. இஒல்‌ உள்ள ஜீவர்‌ 
கள்‌ புண்யபாபங்களால்‌ கட்டுப்பட்டவர்களாகையால்‌ பத்தர்‌ 
எனப்படுவர்‌. என்றும்‌ உள்ளதாய்‌, (ரஜோகுணமும்‌, தமோ 
குணமும்‌ கலக்காத) சுத்தஸத்வகுணமுடைய பரமபதம்‌ என்‌ 
இம்‌ ஸ்ரீவைகுண்டம்‌--அவனுக்கு என்றும்‌ ஆட்பட்‌.டிருக்கும்‌ 
அளவற்ற நித்யஸ-ஐரிகளாலும்‌, இந்த லீலாவிபூ, இயிலிருந்து 
ஒருகாலத்தில்‌ முக்திபெற்ற அளவற்ற முக்தர்களாலும்‌ நிறை 
யப்‌ பெற்றிருக்கையால்‌, நித்யவிபூ,தி என்று புகழ்பெற்றிருக்‌ 
கிறது. லிபூ,தி எனும்‌ சொல்‌ செல்வம்‌ என்று பொருள்படும்‌. 
இவ்வீரு உலகங்களும்‌ பரமாத்மாவான நாராயணனுடையு 
செல்வமாகையாலே உப,யவிபூ,இகள்‌ எனப்படுகின்றன. 


லீலாவிபூ யிலுள்ள ப,த்‌,த,சேதனர்‌ நித்யலிபூ இக்குச்‌ 
சென்று ஸ்ரீமந்நாராயணனை அனுப வித்து ஆட்செய்வதே பரம 
மோக்ஷம்‌” என்று வடமொழி சாஸ்திரங்களிலும்‌, : நல்வீடு ” 
என்று ஆழ்வார்களாலும்‌, 4 விறுபெறுதுறக்கம்‌ ** என்று 
சங்ககாலத்‌ தமிழர்களாலும்‌ குறிக்கப்படுகிறது. ஜீவர்கள்‌ 
இவ்வீடு பேற்றை அடைவதற்கு அறியவேண்டியவை ஐந்து 
விஷயங்கள்‌:-- (1) எல்லாவுலகையும்‌ உடையவனாகிய இறை 
வனைப்பற்றிய உண்மையாகிற இறைநிலை (8) அவனுடைய 
உடைமைகளில்‌ உயர்ந்த ஜீவர்களாகிற நம்மைப்பற்றிய 
உண்மையாகூற உயிர்நிலை. (8) ஈல்வீடுபேற்று நாம்‌ அடையும்‌ 
பயனாகய வாழ்வு. (4) இவ்வாழ்வை அடைவதற்கு உபாய 
மாகிற நெறி. (5) இதுகாறும்‌ நாம்‌ இவ்வாழ்வை அடையத்‌ 
தடையாயிருந்த தடைகள்‌. இவ்வைந்து விஷயங்கள்‌ பற்றி 
யும்‌ ஸ்ரீராமாநுஜர்‌ காட்டும்‌ நெறிகளை அடுத்த ஐந்து உரை 
களில்‌ விளக்குவோம்‌. ப்ட்‌ 


ராமாநு2 நெறி 3 
2. இறைநிலை 


ராமாநுஐநெறியில்‌ இறைவனின்‌ நிலை விளக்கப்படுகிறது. 
இறைவனாதிற ஸ்ரீமந்நாராயணன்‌ தாழ்வுகள்‌ அனைத்துக்கும்‌ 
எதிர்த்தட்டானவன்‌. நற்குணங்கள்‌ அனைத்துக்கும்‌ கொள்கல 
மானவன்‌. தன்னிலும்‌ வேறுபட்ட எல்லாச்‌ சேதனரையும்‌, 
அசேதனப்பொருள்களையும்‌ தன்னைவிட்டுப்‌ பிரியாத சரீரமாகக்‌ 
கொண்டிருக்கையால்‌, எல்லாம்‌ தானே என்றும்‌ சொல்லலாம்‌ 
படியிருப்பவன்‌. ஆயினும்‌, சரீரமாயிருக்கும்‌ அவற்றின்‌ 
தாழ்வுகளால்‌ தீண்டப்படாத வனாயீருப்பவன்‌. எல்லாக்‌ காலத்‌ 
திலும்‌ எல்லா இடங்களிலும்‌ வியாபித்‌இருப்பவன்‌. அறிவும்‌ 
ஆனந்தமுமே வடிவாயிருப்பவன்‌. இயல்வானவையாய்‌, எல்லை 
யற்றவையான அறிவு, பலம்‌, ஈன்வரத்தன்மை, வீர்யம்‌, சக்தி, 
தேஜஸ்ஸு, நீர்மை, அன்பு, மென்மை, நேர்மை, உயிர்க 
ளிடத்து நட்பு, நடுநிலைமை, கருணை, இனிமை, கம்பீரத்‌ 
தன்மை, வண்மை, திறமை, நிலையுடைமை, இத்தன்மை, 
சூரத்தன்மை, பராக்ரமம்‌, வேண்டத்தக்கதெல்லாம்‌ பெற்றி 
ருக்கை, நினைத்ததெல்லாம்‌ நடத்தும்‌ வல்லமை, அடியார்களது 
கார்யம்‌ தன்‌ பேறாயிருக்கை, அவர்களிடத்துச்‌ செய்ந்நன்றி 
மறவாமை முதலான கணக்கற்ற கல்யாணகுணங்களை உடைய 
வன்‌. இக்கல்யாணகுணங்களை வெளிப்படுத்‌ துவதற்காகவே 
கணக்கற்ற இருமேனிகளைக்‌ கொண்டிருப்பவன்‌. தனக்‌இனிய 
தாய்‌, தக்கதாய்‌, காலத்தால்‌ வேறுபடாததாய்‌, நினைத்தற்கரிய 
தாய்‌, அப்ராக்ருதமான சுத்தஸத்வப்பொருளால்‌ ஆனதாய்‌, எப்‌ 
போதுமிருப்பதாய்‌, குற்றமற்றதாய்‌, ஒப்பற்ற ஒளியுடையதாய்‌, 
அவயவ அழகு, மேனியழகு, நறுமணம்‌, மென்மை, நித்ய 
யெளவனப்பருவம்‌ மூதலிய கணக்கற்ற குணங்களுக்குக்‌ 
கொள்கலமாயிருப்பது இவன்‌ இருமேனி. கர்மம்‌ காரணமாக 
ஏற்படும்‌ ப்ராக்ருதமான அழுக்குடம்புகளைக்‌ காட்டிலும்‌ மிக 
வும்‌ வேறுபட்டதாய்‌, அடியார்க்கு அருள்புரிவதற்காக ஈச்வர 
னால்‌ விரும்பியே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய்‌, அப்ராக்ருதமா 
யிருப்பது இவனுடைய பரஞ்சோதயுருவம்‌. அத்‌இருமேனியில்‌ 
மிக அழகிய பல இருவாபரணங்களும்‌, சங்கம்‌ சக்ரம்‌ முதலான 
இவ்யாயுதங்களும்‌ உள. சேதனரை ஈம்வரனோடு சேர்த்து 
விடுவதையே இயல்வாக உஉடையவளாகையாலே சேதனர்‌ 
அனைவர்க்கும்‌ தாயாய்‌, நாராயணனுக்கு என்றும்‌ ஆட்பட்டி 
ருக்கையாலே அவனுக்கு அப்ராக்ருத பத்னியாயிருக்கும்‌ லக்ஷ்மீ 
தே,வியையும்‌, அவளுக்கு ஆட்பட்ட பூ,மிதே,வி முதலான 
வர்களையும்‌ த,வ்யமஹிஷிகளாக.,உடையவன்‌. பரமபத,த்இல்‌ 


4 ராமாநுஜ நெறி 


இவ்விறைவனுக்கே என்‌ றும்‌ ஆட்செய்து வாழும்‌ ஆதிசேஷன்‌. 
கருடன்‌ முதலான கணக்கற்ற நித்யஸுரிகளையும்‌, முக்தர்‌ 
களையும்‌ உடையவன்‌. இத்தகைய பெருமையுடையவனாய்‌, 
பரமபதம்‌ என்றும்‌, வைகுண்ட,ம்‌ என்றும்‌ வேத,வேத௱ாந்‌ 
தங்களில்‌ புகழப்படும்‌ மேல்‌ எல்லையற்ற அப்ராக்ருத நித்ய 
விபூ,இயிலிருந்‌ தகொண்டு -- அவ்வுலகத்தையும்‌, ப்ராக்ருதமாய்‌, 
ப்ரக்ருதி, புருஷர்கள்‌ எனப்படும்‌ ஜீவர்கள்‌, காலம்‌ என்னும்‌ 
மூவகைத்‌ தத்துவங்கள்‌ அடங்கிய 8ழ்‌ எல்லையற்ற லீலாலிபூ,இ 
யான இவ்வுலகத்தையும்‌ ஆட்சிசெலுத்தக்கொண்டிருப்பவன்‌. 
இவ்வுலகில்‌ கர்மத்தால்‌ கட்டுப்பட்டுக்‌ இடக்கும்‌ சேதனரை 
ஆட்கொண்டு அவ்வுலூற்கு அழைத்‌ துச்‌ செல்வதற்காக வேதம்‌ 
முதலான சாஸ்திரங்களை அளித்து, ராமன்‌, இருஷ்ணன்‌ முத 
லான கணக்கற்ற அவதாரங்களையும்‌ எடுப்பவன்‌ ; கோயில்‌ 
களில்‌ அர்ச்சாவதாரமாகவும்‌ எழுந்தருளியிருப்பவன்‌. ஆழ்வார்‌ 
கள்‌, ஆசார்யர்கள்‌ போன்ற 'ஞானிகளையும்‌ அவதரிக்கச்செய்‌ 
பவன்‌. இவ்வுலகற்‌ சேதனரைத்‌ இருத்து ஆட்கொள்வதற்‌ 
“காகவே சோம்பாமல்‌ இவ்வுலகைப்‌ படைத்து, ரக்ஷித்து, 
அழித்துக்கொண்டும்‌, அவதரித்து அருஞ்செயல்களைப்‌ புரிந்து 
கொண்டுமிருப்பவன்‌. இப்படி இவன்‌ செய்வதற்குக்‌ காரணம்‌ 
அனைத்துலூற்கும்‌ ஸ்வாமியாய்‌, ஆதாரமாய்‌, நியமிப்பவனாய்‌, 
ரக்ஷ்கனாயிருக்கையேயாகும்‌. மிகுந்த ஜ்ஞாநசக்‌திகள்‌ படைத்த 
பிரமன்‌, சிவன்‌ முதலான தேவர்களும்‌ இவனால்‌ படைத்து, 
அளித்து அழிக்கப்படும்‌ ஜீவர்களே. ஒத்தாரும்‌ மிக்காரும்‌ 
இல்லாத ஆஇயஞ்சோதியாயிருப்பவனிவன்‌. நாராயணன்‌, 
விஷ்ணு, ஹரி, அநந்தன்‌ முதலான கணக்கற்ற பேயர்களை 
உடையவனிவன்‌. உண்மையில்‌ உலகில்‌ உள்ள எல்லாப்‌ 
பொருள்களின்‌ பெயர்களும்‌, அவற்றுக்கு அந்தர்யாமியான 
இவனுடைய பெயர்களுமாகும்‌. ஆகையால்‌ எந்தப்‌ பெயரா 
லும்‌ வேதங்களும்‌, ஞானிகளும்‌ இவனைக்‌ குறிப்பர்‌. தன்னால்‌ 
படைக்கப்பட்ட போருள்களுக்குத்‌ தன்னுடைய பெயர்களில்‌ 
சிலவற்றைக்‌ கொடுத்திருக்கராுன்‌ இவன்‌. ஆயினும்‌ நாராயணன்‌ 
முதலான ஆயிரக்கணக்கான நாமங்களைத்‌ தன்‌ தனிப்பெயர்‌ 
களாக வைத்‌ துக்கொண்டுமிருக்‌கறான்‌. அதனாலேயே இப்பெயர்‌ 
களால்‌ இவனை அழைப்பதில்‌ ஞானிகள்‌ ஆர்வங்கொண்டிருக்‌ 
இன்றனர்‌. இப்பெருமைகளையெல்லாம்‌ இவனுக்கு வேதம்‌ 
முதலான வடமொழி நூல்களும்‌, ஆழ்வார்களின்‌ அருளிச்‌ 
செயல்களும்‌. சங்ககால நூல்களான பரிபாடல்‌ மூதலான 
வையும்‌ காட்டுகன்றபடியால்‌ aor mi மிகத்தொன்மை 
யான நெறி என்று விளங்கும்‌. 


htip://acharya.org 


ராமாநுஜ நெறி ட 
3. உயிர்நிலை 


ராமானுஐநெறியில்‌ உயிர்களின்‌ நிலை விளக்கப்படுறெது. 
அனைத்துயிர்களுச்கும்‌ தந்தையாய்‌, ரக்ஷ்கனாய்‌, தலைவனாய்‌, 
நாயகனாய்‌, அறியத்தக்கவனாய்‌, உடையவனாய்‌, ஆதாரமாய்‌, 
ஆத்மாவாய்‌, அனுப,லிப்பவனாயிருக்கும்‌ இறைவனான ஸ்ரீமந்‌ 
நாராயணனுக்குப்‌ பிள்ளையாய்‌, ரக்ஷிக்கப்படுபவனாய்‌, அடி 
யானாய்‌, நாயகியாய்‌, அறிபவனாய்‌, உடைமையாய்‌, தாங்கப்‌ 
படுபவனாய்‌, சரீரமாய்‌, அநுபவிக்கப்படுபவனாக ஒவ்வோரு 
யிரும்‌ இருக்கையாலே, உயிர்கள்‌ எனப்படும்‌ ஜீவர்கள்‌ அனை 
வரும்‌ இறைவனோடு இத்தகைய ஒன்பது வகைப்பட்ட இயல்‌ 
வான உறவுகளை உடையவர்களாயிருக்‌கறார்கள்‌. உயிர்‌ 
எனப்படும்‌ ஜீவாத்மா ஈற்வரனைப்போலவே என்றுமிருப்பவன்‌. 
தேஹம்‌, இந்திரியங்கள்‌, மனம்‌, ப்ராணன்‌. எனப்படும்‌ ஜடப்‌ 
பொருள்களைக்காட்டி லும்‌ மிகவும்‌ வேறுபட்ட தாய்‌. அவ்வவ்‌ 
வுயிர்க்கு “நான்‌ * “நான்‌” என்று எப்போதும்‌ தோன்றிக்‌ 
கொண்டிருப்பது. ஆத்மா. இவ்வாத்மா இயற்கையில்‌ அறிவு 
மயமாகவும்‌. ஆநந்தமயமாகவும்‌ இருப்பது; எங்கும்‌ பரவக்‌ 
கூடிய அறிவை உடையது. முக்‌இநிலையில்‌ இதன்‌ அறிவு 
எங்கும்‌ பரவுகிறது. ஆயினும்‌ ப்ராக்ருதமான சரீரத்தோடு 
தொடர்பினால்‌ இந்த லீலாவிபூ,தியிலுள்ள உயிர்களுக்கு அவரவர்‌ 
செய்த பூர்வகர்மங்களால்‌ ஏற்பட்ட உடலின்‌ தொடர்பால்‌ 
அந்த அறிவுக்கு ஏற்றத்தாழ்வுகள்‌ ஏற்படுகின்றன. இறை 
வனுக்கும்‌, அவனடியார்க்கும்‌ அடிமைப்பட்டிருக்கையையே 
இயல்வாகக்கொண்டது உயிர்‌. நித்யமான ஆத்மாவுக்கு 
அநாதிகாலமாகப்‌ பலவகைப்பட்ட சரீரங்களோடு பூர்வகர்மம்‌ 
காரணமாகத்‌ தொடர்பு ஏற்படும்போது பிறப்பும்‌ அத்‌ 
தொடர்பு அழியும்போது இறப்பும்‌ உண்டாவதாக உல$ூல்‌ 
வழங்கப்படுகிறது. உண்மையில்‌ ஆத்மஸ்வரூபத்‌இற்குப்‌ பிறப்‌ 
பிறப்புகள்‌ இடையாது. ஆத்மா அணுடரிமாணமுடையதாய்‌, 
உடலின்‌ நடுவில்‌ உள்ள ஹ்ருதயத்தில்‌ வாழ்கிறது. கண்‌ 
முதலான இந்இரியங்களுக்குப்‌ புலப்படாததாகையாலே, 
பெ.ளதிகப்பொருள்களை அறிவதுபோலே ஆத்மாவை அறிய 
முடியாது. அணுவாய்‌, ஹ்ருதயத்தில்‌ வாழ்ந்தபோதிலும்‌, 
விளக்கானது ஒளியால்‌ அறைமுழுவதும்‌ பரவுவதுபோலே, 
ஆத்மாவானது தன்‌ அறிவினால்‌ உடல்‌ முழுவதும்‌ பரவிரின்று 
உடலில்‌ ஏற்படும்‌ இன்பதுன்பங்களை மெய்‌, வாய்‌, கண்‌, 
மூக்கு, செவி, மனம்‌ என்னும்‌ ஞானேந்திரியங்களின்‌ மூலம்‌ 


htipr/lacharya.org 


6 ராமாநுஜ நெறி 


உணர்கறேது. முதலிற்கூறிய ஐந்து ஞானேந்திரியங்களோடும்‌, 
வாக்கு, கை, கால்‌, மலத்தைத்தள்ளும்‌ பாயு, ஆண்‌ பெண்‌ 
சேர்க்கைக்கருவியான உபஸ்த,ம்‌ என்னும்‌ ஐந்து கர்மேந்‌திரியங்‌ 
களோடும்‌ மனத்தின்மூலம்‌ தொடர்புகொண்டு ஸ்பர்றித்தல்‌, 
சுவைப்பது, காண்பது, முகர்வது, கேட்பது, பேசுவது, எடுப்‌ 
பது, நடப்பது முதலான செயல்களைச்‌ செய்கிறான்‌ ஜீவன்‌. 
ஆத்மாவாடற ஜீவன்‌ இவ்வண்ணமாக அறிபவனான ஜ்ஞாதாவாக 
வும்‌, செயல்புரிபவனான கர்த்தாவாகவும்‌. அதுப,வீப்பவனான 
போக்தாவாகவும்‌ ஆகிருன்‌:இப்படி ஆகும்போ தும்‌ ஈற்வரனுக்கு 
அதினமாகவே இருக்கிறான்‌.ஆயினும்‌ ஒவ்வொரு நல்வினை தீவினை 
களையும்‌ புரியும்போதும்‌ இறைவன்‌ முதல்‌ முயற்சியில்‌ இவ 
னுக்கு ஸ்வாதந்த்ர்யம்‌ (free will) அளித்‌ இருக்கிருனாகையால்‌ 
அந்த நல்வினை வினைகளுக்கு ஸாகதுக்கங்களைப்‌ பலனாகக்‌ 
கொடுப்பதால்‌ ஈஸ்வரனுக்குப்‌ பக்ஷ்பாதம்‌ கருணையின்மை 
முதலான தோஷங்கள்‌ ஏற்படுவடுல்லை. ஆத்மாக்கள்‌ எப்‌ 
போதுமே கர்மஸம்பந்தமற்ற நித்யஸுதரிகள்‌ என்றும்‌, ஒரு 
காலத்தில்‌ கர்மஸம்பந்தம்‌ நீங்கப்பெற்ற முக்தர்கள்‌ என்றும்‌, 
கர்மத்தாலும்‌ அதுகாரணமாகவரும்‌ தேஹத்தாலும்‌ கட்டுப்‌ 
பட்டவர்களான பத்தர்கள்‌ என்றும்‌ மூவகைப்படுவர்‌. 
ஒவ்வொரு வகையினரும்‌ கணக்கற்றவர்‌. முதலிரண்டு வகை 
யினரும்‌ நித்யவிபூ,இியிலும்‌, மூன்றாவது வகையினர்‌. லீலா 
விபூ.இயிலும்‌ உள்ளனர்‌. மூன்றாவது வகைப்பட்ட இவ்வுல 
கிலுள்ள ஜீவர்களுக்கு ஐட,ப்பொருளான ப்ராக்ருததே,ஹத்‌ 
தின்‌ தொடர்பாலே அஜ்ஞானம்‌ முதலான தாழ்வுகள்‌ ஏற்படு 
கின்றன. இந்த தே,ஹஸம்ப,ந்த,ம்‌ அடியோடு நீங்கும்போது 
இவர்கள்‌ முக்தராகிருர்கள்‌. அப்போதும்‌ இவர்கள்‌ ஈற்வர 
னோடு ஒன்றாவதில்லை. அவனோடு ஒத்த பல பெருமைகளை 
உடையவர்களாய்‌, ப்ராக்ருத தே,ஹஸம்ப்‌,ந்த, த்தால்‌ வரும்‌ 
தாழ்வுகள்‌ அற்றவர்களாய்‌, மறுபடியும்‌ என்றும்‌ ப்ராக்ருத 
மான தேஹத்தோடு தொடர்பு ஏற்படாத வாழ்வுநிலையை 
அடைகிறார்கள்‌. சாஸ்திரங்களில்‌ அசேதனப்‌ பொருள்களை 
இறைவனோடு ஒன்றாக வழங்கியிருப்ப துபோலே, சேதனனான 
ஜீவனை இறைவனோடு ஒன்றாக வழங்கியிருப்பதும்‌ இறைவன்‌ 
அனைத்துக்கும்‌ ஆத்மாவாகவும்‌, மற்றவையனைத்‌ தும்‌ அவனை 
லிட்டுப்பிரித்துக்‌ காணமுடியாத சரீரமாகவுமிருக்கையாலேயே 
யாகும்‌. ஆகையால்‌ ஸம்ஸாரநிலையிற்போலே மோக்ஷ்நிலையி லும்‌ 
ஜீவன்‌ ப்‌,ரஹ்மத்தோடு ஒன்றாவதில்லை. இது உயிர்கள்பற்றிய 
ராமானுஐநேறி. 


http://acharya.org 


ராமாநுஜ நெறி 7 
4. வாழ்வு என்னும்‌ முக்திநிலை 


ராமானுஐநெறியில்‌ வாழ்வு எனப்படும்‌ முக்திநிலை விளக்கப்‌ 
படுகிறது. உயிராகிற ஜீவன்‌ இறைவனாூற ஸ்ரீமந்காராயணனின்‌ 
அருளாலே ப்ராச்ருத தேஹஸம்பந்தம்‌ நீங்கப்பெற்று, நித்ய 
லிபூ,தியாகிற பரமபதம்‌ சேன்று தாம்‌ விரும்பிய வாழ்ச்சியைப்‌ 
பெறுவது முக்திநிலை எனப்படுகிறது. உயிரானது பரமபதம்‌ 
சென்று ஜ்ஞாநாநந்த, மயமான தன்‌ ஆத்மஸ்வரூபத்தையே சரீர 
மில்லாமல்‌ என்றும்‌ தான்‌ தனி நின்று அநுபவித்‌ துக்கொண்டிருக்‌ 
கையாஏற கைவல்யம்‌ எனப்படும்‌ தாழ்ந்த மோக்ஷ்த்தையோ, 
அல்லது இறைவனான ஸ்ரீமந்காராயணனை அடைந்து அப்ராக்ருத 
சரீரம்பெற்று அந்தமில்‌ பேரின்பத்து அடியரான நித்யமுக்தர்க 
ளோடு கூடிநின்று அவனை அனுபவித்துப்‌ பேரின்பமடை தல்‌, 
அவனுக்குக்‌ கைங்கர்யம்செய்து பேரின்பமடைதல்‌, அவனுகப்‌ 
பையே பயனாகக்கொண்டு அவனுக்கு அடிமைசெய்து அவன்‌ 
முகமலர்த்தகண்டு பேரின்பமடை தல்‌, அவனது அடியார்கள்‌ து 
உகப்பையே பயனாகக்கொண்டு அவர்களுக்கு அடிமைசெய்து, 
அவர்கள்‌ முகமலர்த்த்கண்டு பேரின்பமடைதல்‌ ஆகிய 
இவற்றில்‌ தான்‌ விரும்பியதொன்றைப்‌ பெறும்‌ தலைதிறந்த 
மோக்ஷத்தையோ இவ்வுலகில்‌ தான்‌ விரும்பியபடி. அடை. 
இரான்‌ என்று சாஸ்திரங்கள்‌ கூறுன்றன. இத்தலைசிறந்த 
மோக்ஷமாகற ஸாயுஜ்யமே “பரமமோக்ஷம்‌' என்றும்‌, “நல்வீடு” 
என்றும்‌ “வீறுபெறுதுறக்கம்‌' என்றும்‌ கூறப்படுகிறது. நித்ய 
ஸுரிகளுக்குப்போலே இவ்வுலகிலுள்ள ப,த்‌,த ஜீவர்களுக்கும்‌ 
இத்தகைய ஈல்லீட்டை அருளித்‌ தான்‌ இன்புறவேண்டும்‌ 
என்னும்‌ ஆசையாலேயே ஸ்ரீமந்நாராயணன்‌ ப்ரளயகாலத்‌ தில்‌ 
ஸுச்ஷ்மமான மூலப்ரக்ருதியெனும்‌ அசேதனப்பொருளோடு 
கலந்து சரீரேந்தரியங்களற்றுக்‌ இடக்கும்‌ ஜீவர்களுக்கு ஸ்ருஷ்டி 
காலத்தில்‌ ஸ்தூலமான உடலையும்‌ இந்திரியங்களையும்‌ அளித்து, 
தன்னை அறிலிக்கும்‌ சாஸ்திரங்களையும்‌ அளித்து, தானும்‌ 
நாட்டிற்பிறந்து படாதனபட்டு, ஞானிகளையும்‌ அவதரிக்கச்‌ 
சேய்கிறான்‌. இத்தகைய ஈல்வீட்டை விரும்பினால்‌, இதை 
அடைவதற்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும்‌ உரிமையுண்டு என்‌ 
இறது ராமாநுஜநேறி. இந்த நல்வீட்டை அடைவதற்குப்‌ 
பற்பல படிகளாகவே உலதிலுள்ள எல்லாச்சமயங்களையும்‌ 
படைத்திருக்கிறான்‌ என்பதும்‌ ராமாநுஜநெறியின்‌ உட்கருத்‌ 
தாகும்‌. பரமபதத்தில்‌ ஸ்ரீமக்நாராயணனுக்கும்‌, அவனுடைய 
அடியார்களுக்கும்‌ கைங்கர்யம்செய்து பேரின்பப்பெறுவாழ்ச் 
பெறுவதற்காக முக்தஜீவன்‌: இறைவனின்‌ விருப்பத்தைப்‌ பின்‌ 
செல்லும்‌ தன்‌ விருப்பப்படி அப்ராக்ருதமான சரீரத்தை 
எடு த்துக்கொள்‌ றான்‌. ஈங்வரனுடைய நிருமேனிபோலே இந்த 


hitp:/facharygorg 
௩ 


3 ராமாநுஜ நெறி 


முக்தசரீரமும்‌ நித்யவிபூதியிலுள்ள சுத்தஸத்வமுடைய 
அசேதனப்போருளால்‌ ஆனது. ஸத்வம்‌ ரஜஸ்ஸு தமஸ்ஸு 
என்னும்‌ முக்குணங்களுடைய ப்ராக்ருத சரீரம்போலே, இந்த 
சரீரம்‌ ஜீவனுடைய ஜ்ஞாநாந௩ந்த ங்களைக்‌ கட்டுப்படுத்தத்‌ 
தாழ்த்தாது. இந்த சரீரத்தைக்கொண்டு எல்லா இடங்களிலும்‌, 
எல்லாக்காலங்களிலும்‌, எல்லா நிலைகளிலும்‌ உ௫தமான எல்லா 
வீதமான கைங்கர்யங்களையும்‌ செய்கிறான்‌ பேரின்‌ பப்பெருவாழ்வு 
பேற்ற முக்தன்‌. இதுவே ஜீவஸ்வரூபத்திற்குத்‌ தகுந்த பெரு 
வாழ்ச்சியாகும்‌. இக்கைங்கர்யத்தையும்‌ த,ஈஸனான தன்‌ 
ஆனந்தத்திற்காக என்று எண்ணிச்செய்யாமல்‌, ஸ்வாமியான 
அவனுடைய ஆனந்தத்திற்காகவே என்று எண்ணிச்‌ செய்ய 
வேண்டும்‌. ஸம்ஸாரமண்ட,லத்தில்‌ இருக்கும்போது அவனு 
கப்புக்கேயோன கைங்கர்யத்தைச்‌ சேய்ய ஆசைப்படுபவர்‌ 
களுக்கே அத்தகைய பெருவாழ்வுடைக்கும்‌ என்பதை 
"தனக்கேயாக எனைக்கொள்ளும்‌ ஈதே எனக்கே கண்ணனை 
யான்கொள்‌ சிறப்பே” என்று நம்மாழ்வாரும்‌, “*உனக்கே 
நாம்‌ ஆட்செய்வோம்‌'” என்று ஆண்டாளும்‌ அருளிச்செய்தனர்‌. 
உடைமையான ஜீவனை அடைந்து தான்‌ இன்புறவேண்டும்‌ 
என்பதே உடையவனான இறைவனின்‌ விருப்பமாகையால்‌, 
ஜீவன்‌ மோக்ஷத்‌திலும்‌ தன்‌ ஆனந்த,த்தை குறிக்கோளாகக்‌ 
கொள்ளாமல்‌ இறைவனின்‌ ஆனந்தத்‌ தையே குறிக்கோளாகக்‌ 
கொள்வது தலைசிறந்தது. இத்‌ தகைய மோக்ஷத்தையும்‌ 
இறைவன்‌ எவர்க்கும்‌ நிர்ப்பந்தப்படுத்கக்‌ கொடுப்படுல்லை. 
எவர்கள்‌ இத்தகைய அடிமைசெய்ய ஆசைப்படுகிறார்களோ, 
அவர்களுக்கே இதை அருளுகிறுன்‌ இறைவன்‌. ஆகையால்‌ 
இவ்வடிமை இவ்வுலகல்‌ தகரதவர்களுக்குச்‌ செய்யும்‌ அடிமை 
போலே துன்பத்தை விளைப்பதாயிராமல்‌, உயிர்களுக்கு எல்லா 
உறவுமாயிருக்கும்‌ இறைவன்‌ விஷயத்தில்‌ அவனுகப்புக்காகச்‌ 
செய்யப்படுவதாகையால்‌ பேரின்பப்பேருவாழ்வாயிருக்கற து. 
ராமா நுஜநெறியின்படி உயிர்களுக்கு முக்தியை அளிப்பதற்கு 
உரியவன்‌ திருமாலேயாவான்‌. “மோக்ஷத்தை அளிக்கவல்லவன்‌ 
புருஷோத்தமனே'' என்று புருஷஸக்தமும்‌, “மோக்ஷத்தை 
ஐநார்த்தனனிட மிருந்தே பேறவேண்டும்‌”' என்று ரிஷிகளும்‌, 
“எருத்‌ துக்கொடியுடையானும்‌, பிரமனும்‌, இந்திரனும்‌ மற்றும்‌ 
ஒருத்தரும்‌ இப்பிறவி என்னும்‌ நோய்க்கு மருந்தறிவாருமில்லை; 
மருத்‌ துவனாய்நின்‌ ற மாமணிவண்ணா'' என்று பெரியாழ்வாரும்‌, 
“மறுபிறப்பு அறக்கும்‌ மரசில்சேவடி மணிஇகழ்‌ உருபின்‌ 
மாஅயோயே”' “நாறு இணர்த்துழாயோன்‌ நல்‌இன்‌ அல்லதை 
ஏறுதல்‌ எளிதோ வீறுபேறு துறக்கம்‌" என்று சங்ககாலப்‌ 
புலவர்களும்‌ கூறிய அர்த்தத்தையே இவ்விஷயத்திலும்‌ 
ராமாநுஜர்‌ வலியுறுத்தினார்‌ என்று விளங்குகிறது. 


htip://acharya.org 


ராமாநுஜ நெறி 9 
5. நெறி அல்லது உபாயம்‌ 


ராமா நுஐநெறியில்‌ முற்கூறிய மோக்ூநிலையை அடைவ 
தற்கு நெறி எனப்படும்‌ உபாயம்பற்றி வீளக்கப்படுதிற து. 
உலகல்‌ உள்ள மதங்கள்‌ அனைத்திலும்‌ உயீர்கள்‌ முக்திநிலை 
யாகிற பேரின்பம்‌அடைவ தற்குப்‌ பேருமுய )ற்சிசெய்யும்‌ வழிகள்‌ 
காட்டப்படுன்‌றன, அதே ரீதியில்‌ ஸ்ரீ ராமாநுஜரும்‌ தமது 
இ. பாஷ்யம்‌ 8,தாபாஷ்யம்‌ முதலான நூல்களில்‌ உயிர்கள்‌ 
மாஷானந்தத்தைத்‌ தாம்‌ அடைவதற்குக்‌ கர்மஜ்ஞான 
யோகங்களை அங்க, மாகக்கொண்ட ப,க்தியோகத்தை ஸாதன 
மாக அனுஷ்டிக்கவேண்டும்‌ என்னும்‌ வேதராாஸ்த்ர நிர்ண 
யத்தைக்‌ காட்டினார்‌. இத்துடன்‌ நில்லாமல்‌, வேதசாஸ்திரங்‌ 
களின்‌ உட்கருத்தாய்‌, உயிர்கள்‌ அனைவரும்‌ உய்வதற்கு வழி 
யான சரணாக இ௫ெறியையும்‌ க,த்‌ யத்ரயம்‌ என்று பெயர்பேற்ற 
மூன்று நூல்களிலும்‌ காட்டினர்‌ ராமாநுஜர்‌. ஆழ்வார்கள்‌ 
காட்டிய இந்த சரணாகதி நெறியை; ஸ்ரீ ரங்க. நாதனின்‌ முன்‌ 
னிலையில்‌ பங்குனி உத்திரச்சேர்த்டபன்‌ று அருளிச்சேய்யப்பட்ட 
இந்நூல்களில்‌ தாமே தமக்காகவும்‌ தம்மோடு தொடர்புகொண்ட 
வர்களுக்காக வும்‌ அனுஷ்டித்‌ துக்காட்டினார்‌. இதன்‌ கருத்தை 
விளக்குவோம்‌. தன்‌ உடைமையான ஜீவனை அடைந்து தான்‌ 
இன்புறவேண்டும்‌ என்பது இறைவனின்‌ விருப்பம்‌. அதற்காக 
அவன்‌ படைத்தல்‌ அவதரித்தல்‌ முதலான பல முயற்சிகளை 
அநாதி காலமாகச்‌ செய்துகொண்டே யீருக்கருன்‌ . ஜீவர்களோ 
வேனில்‌ அநாதி, காலமாகச்‌ செய்திருக்கும்‌ பாபங்களின்‌ பயனாகத்‌ 
தமக்கும்‌ இறைவனுக்கும்‌ உள்ள இயற்கையுறவை உணராமல்‌, 
இறைவன்‌ கொடுத்த சுதந்திரமான அறிவைக்கொண்டு, அற்ப 
மாய்‌, நிலைநில்லாதவையான இவ்வுலக இன்பங்களைத்தேடி ஓடு 
கிறார்கள்‌. பல சமயநெறிகளூக்‌ காட்டிப்‌ பல பிறவிகளில்‌ 
இவர்களைப்‌ படிப்படியாகத்‌ இருத்தி, கடையில்‌, தன்னை 
அடைவதே நல்வீடு என இவர்களை உணரவைக்கிறுன்‌. அப்‌ 
போதும்‌, ஜீவன்‌ அல்லீட்டை அடைந்து தான்‌ இன்புறவிரும்‌ 
பினால்‌ பல பிறளிகளில்‌ அவனைக்‌ கர்மஜ்ஞா௩ப, க்தியோகங்களை 
ஸாத,னமாக அனுஷ்டிக்கச்செய்து, கடைவெரையில்‌ மோகத்‌ 
தில்‌ தான்‌ ஆனந்தமடைய விரும்பித்‌ தன்‌ முயற்சியிலேயே 
நிலைநின்றால்‌, அந்த ஸாதனத்தின்‌ பலகை மோக்ஷானந்தத்தை 
அவனுக்கு அளிக்கிறான்‌. லை அறிவாளிகள்‌ பின்வருமாறு 
சந்திக்றோர்கள்‌:— “இறைவன்‌ நம்மோடு இயற்கையில்‌ உறவுடை 
யவன்‌; நம்மை அடைந்து தான்‌ இன்புறுவதற்கு அநாஇ கால 
மாகப்‌ படாதபாடுபடுகிறான்‌. நாமோ நமக்கு ஆனந்த, த்தைப்‌ 
பெறுவதற்காக அநாஇகாலமாகப்‌ பாடுபட்டுவருகிறோம்‌. உண்‌ 
மையில்‌ நம்மைப்பெற்று இறைவன்‌ அடையும்‌ ஆனந்த,மே 


htip:/facharya.org 


10 ராமாநுஜ நெறி 


நமக்குப்பேறாகும்‌. நாம்‌ நமது ஆனந்த,த்‌இற்காகப்‌ பாடுபட்டு 
வருவதுதான்‌ இறைவன்‌ நிர்ஹேதுகமாக அருள்புரிந்து நம்மைத்‌ 
தன்னை அடைவித்‌ துக்கொள்வதற்கு இதுநாள்௨ரை தடையா 
யிருந்துவருகறது. ஆகையால்‌ மோக்ஷ்த்தில்‌ நாம்‌ ஆனந்தம்‌ 
அடைவதைக்‌ குறிக்கோளாகக்கொண்டு இங்கு பாடுபடுவதினின்‌ 
றும்‌ நீங்‌, அவனது ஆனந்த,த்தையே குறிக்கோளாக க்கொண்டு, 
அவனையே நம்மை ரக்ஷிப்பவனாக உறுதிபூண்டு அவனுக்கும்‌ 
அவனடியார்களுக்குமேயாக வாழ்ந்துவந்தோமானால்‌, அவன்‌ 
மோக்ஷத்‌இன்டொருட்டு நம்மிடம்‌ எந்த முயற்சியையும்‌ எூர்‌ 
பாராமல்‌ (நீர்ஹேதுகமாக) நமக்கு மோக்ஷத்தை இப்பிறவியின்‌ 
இறுதியில்‌ அருளி, அவனுகப்புக்கேயான மீபரின்பப்பேரு 
வாழ்வை அருளுவான்‌” என்னும்‌ ரீதியிலே அவ்வறிவாளிகளின்‌ 
இந்தனை செல்கின்றது, அதற்குத்‌ தக்கபடி தாம்‌ மோக்ஷமடை 
வதற்காகப்‌ பாடுபடுவதினின்றும்‌ நீங்கி, அவனையே அடையத்‌ 
தக்க பொருளான உபேயமாகவும்‌, அடைவிக்கும்‌ வழியான 
உபாயமாகவும்‌ கொண்டு அவனுக்கேயாக இப்பிறவியில்‌ வாழ்ந்து, 
. பரமபத,த்தில்‌ அவனுக்கேஆட்செய்யும்‌ பேரின்பப்பெருவாழ்வை, 
ஒரு ஸாத நா நுஷ்ட,னமில்லாமலேயே நிர்ஹேதுகமாகப்‌ பெறு 
றார்கள்‌. இவர்களுக்கு இறைவனே மோக்ஷோபாயமாவான்‌. 
இத்தகையவர்களே ப்ரபந்கர்கள்‌ என்றும்‌ ஸாரணாக,தர்கள்‌ என்‌ 
றும்‌ கூறப்படுகின்றனர்‌. இவர்களது வாழ்க்கை முறையான 
சரணாக இநெறியே தலைறெந்த முக்‌இவழியாகும்‌ என்று க,த்வத்ர 
யத்தில்‌ காட்டினார்‌ ராமாநுஜர்‌. “கன்‌ ணனல்லால்‌ இல்லை கண்டீர்‌ 
சரண்‌”என்று நம்மாழ்வார்‌ காட்டிய வழி இதுவே. இப்படி இறை 
வனையே உடாயமாகவும்‌ உபேயமாகவும்‌ உறுஇபூண்டு வாழ்க்கை 
நடத்த இபலாதவர்கள்‌ அத்தகைய உறுஇயுடைய ஓர்‌ ஆசார்‌ 
யனின்‌ அபிமானத்‌இற்குப்‌ பாத்திரராக வாழ்ந்தால்‌, அதனாலும்‌ 
பேரின்பப்டெருவாழ்வை மிக எளிதில்‌ ப்‌ லாம்‌ என்றும்‌ 
உபதேடித்தார்‌ ராமாநுஜர்‌. இதுவே மதுரகலியாழ்வாரால்‌ “கண்ணி 
நுண்‌ சிறுத்தாம்பு' என்னும்‌ இவ்யப்ரபந்தத்தில்‌ காட்டப்பேற்ற 
தொல்வழி. இத்தொல்வழியின்‌ மூலம்‌ பிற்காலத்தில்‌ உள்ளவர்‌ 
களும்‌ உய்வதற்காக 74 ஆசார்யபீட.ங்களாகத்‌ தம்‌ ஒிஷ்யர்களில்‌ 
தலைரிறந்தவர்களை நியமித்து, பரம்பரை பரம்பரையாக இக்‌ 
நெறிகளைப்‌ பரப்பிவர ஏற்பாடுசெய்தார்‌ ராமாநுஜர்‌. உல 
லுள்ள எல்லா உயிர்களும்‌ பேரின்பப்பெருவாம்வுபெற்று 
உய்யவேண்டும்‌ என்னும்‌ பெருங்கருணையாலே, ஆழ்வார்களை 
அடியொற்றி மிக எளிய வழிகளை எக்காலத்திற்கும்‌ அமைத்துக்‌ 
கொடுத்த ஸ்ரீ ராமாநுஜரை “கரரேய்‌ கருணை இராமானுச" 
என்று இராமானுச நூற்றந்தாஇயில்‌ அமுதனார்‌ கொண்டாடியது 
மிகையில்லையன்‌ றோ. 


ம பட்ட 


ராமாநுஜ நெறி 11 


6. தடை 

பேரின்பப்‌ பெருவாழ்வை இல்வுல8லுள்ள உயிர்கள்‌ 
யத்‌ தடையாயிருப்பவை பற்றிய ராமா நுஜநெறி விளக்‌ 
கப்படுறது. இறைவனைப்போலே என்‌ றுமிருக்கும்‌ இவ்வுலக 
லுள்ள உயிர்களுக்கு அநாதி,காலமாக உண்டான ப்ராக்ருத 
மான சரீரங்களோடுள்ள தொடர்பால்‌, தம்மைப்பற்றிய 
உண்மையறிவு மழுங்கக்‌. கடக்கிறது. இதனால்‌ இவர்கள்‌ 
தே,ஹத்தையே தாமாகவும்‌, தம்மைச்‌ சுதந்தரராகவும்‌ எண்ணி 
விடுகின்றனர்‌. இது அவித்யை அல்லது அஜ்ஞானம்‌ எனப்‌ 
படும்‌. இந்த அஜ்ஞானத்தினால்‌ இவர்கள்‌ அற்பமாய்‌, நிலை 
நில்லாதவையான இவ்வுலக இன்பங்களை விரும்பி, அவற்றைப்‌ 
பெறுவதற்காக நற்செயல்களையும்‌ இச்செயல்களையும்‌' செய்து 
வருஒருர்கள்‌. இறைவன்‌ இவர்களுக்குக்‌ கொடுத்துள்ள 
சுதந்திர அறிவைக்கொண்டு இவர்கள்‌ செய்யும்‌ நற்செயல்களால்‌ 
இறைவனுக்கு இவர்களிடம்‌ பிரிதியும்‌, ஒச்செயல்களால்‌ 
இவர்களிடம்‌ கோபமும்‌ உண்டாகிறது. அந்தப்‌ பிரிஇயானது 
புண்யம்‌ என்று பெயர்பெறுகறது. இதனால்‌, இவர்கள்‌ விரும்‌ 
பும்‌ இவ்வுலக இன்பங்களை அளிக்கின்றான்‌ இறைவன்‌. அந்தக்‌ 
கோபம்‌ பாபம்‌ என்று பெயர்பெறுகறது. இதனால்‌ இவர்‌ 
களுக்குத்‌ துன்பங்களை அளிக்கின்றான்‌ இறைவன்‌. ஒவ்வொரு 
ஜீவனும்‌ அநாஇ,காலமாகக்‌ கணக்கற்ற புண்ய பாபங்களைச்‌ 
சேர்த்து வைத்‌ இருக்கிறான்‌. இப்புண்ய பாபங்கள்‌ மேன்மேலும்‌ 
இவ்வுலக இன்பங்களை விரும்பச்செய்து நற்செயல்‌ தீச்செயல்‌ 
களிலே மூட்டி ஒன்று பத்து நூறாயிரமாகப்‌ புண்யபாபங்‌ 
களை வளர்த்து. வருகின்றன. இதனால்‌ இவ்வுலக இன்பங்களி 
லேயே வாளளை எனப்படும்‌ பழக்கம்‌ உண்டாகிவீடுகிறது. 
அதனால்‌ அவற்றையே மேலும்‌ மேலும்‌ விரும்பவைக்கும்‌ முசி 
யும்‌ உண்டாகி விடுகிறது. இப்படி சங்கிலித்‌ தொடர்போலே 
உண்டாகும்‌ உடல்களோடு ஸம்பந்தம்‌, அஜ்ஞானம்‌, புண்ய 
பாபகர்மங்கள்‌, வாஸனை, ர ஆதியவை, இவனுக்கு மேலும்‌ 
மேலும்‌ பல பிறவிகளையும்‌ அவற்றில்‌ பல உடல்களோடு 
தொடர்பையும்‌ ஏற்படுத்‌தக்கொண்டேயிருக்கற து. அவித்யை 
எனப்படும்‌ அஜ்ஞானம்‌, கர்மம்‌, வாஸனை, ௬9, ப்ரக்ருதிஸம்‌ 
பந்தம்‌ எனப்படும்‌ உடல்களோடுள்ள தொடர்பு ஆவை 
நம்மைப்பற்றியும்‌, இறைவனைப்‌ பற்றியம்‌ உணரமுடியாதபடி 
செய்‌ துலிடுஒன்‌ றன. இவையே நாம்‌ பேரின்பப்‌ பெருவாழ்வை 
அநாதி,காலமாகப்‌ பெறமுடியாமல்‌ தடுத்‌ துவரும்‌ தடைகள்‌. 
இவை-நாஸ்திகவாத,ம்‌ முதலானவை செய்து இறைவனிடத்‌ 
இலேயே அபசாரப்படும்படியாகவும்‌, அவனடியார்களிடத்‌ திலே 


http/acharya.org 
. 


12 ராமாநுஜ நெறி 


அபசாரப்படும்படியாகவும்‌, அவனையும்‌, அவனடியார்களையும்‌ 
மிகவும்‌ துவேஷிக்கும்படியாகவுங்கூடச்‌ செய்துவிடும்‌. இவை 
இறைவனை அடைவதற்குப்‌ பெரிய தடைகள்‌. இப்படிக்‌ 
கணக்கற்ற தடைகள்‌ இருந்தபோதிலும்‌ இறைவன்‌ தான்‌ 
சேய்யும்‌ முயற்ககளாலே தற்செயலாக இவர்களுக்கு நேரிடும்‌ 
புண்யங்களை ஒன்று பத்து நூறாயிரமாக வளரச்செய்து புண்‌ 
யங்களாலே பாபம்‌ குறையப்பெற்றவர்களுக்குத்‌ தன்னை உணர 
வைக்கருன்‌. அவனை உணர்ந்து முற்கூறிய வழிகளாலே ஒரு 
சில ஜீவர்கள்‌ முற்கூறிய தடைகள்‌ அடியோடு நீங்கப்பெற்று, 
தாம்‌ விரும்பிய முக்திநிலையை அடைகன்றார்கள்‌ என்கிறது 
ராமாநுஐநேறி. ஆக, இறைநிலை, உயிர்நிலை, வாழ்வு, நெறி, 
தடை ஆகியவை பற்றிய ராமாநுஜநெறி இதுகாறும்‌ விளக்கப்‌ 
பட்டது. 
CP 

ஸ்ரீராமாநுஐர்‌ அருளிய நூல்கள்‌ ஒன்பது. வேதல்யாஸர்‌ 
அருளிய ப்‌.ரஹ்மஸ-த்ரத்‌ இற்கு வ்யாக்யானமாய்‌ அமைந்தவை 
ஸஸ்ரீபாஷ்யம்‌, வேதாந்ததபம்‌, வேதாந்தஸாரம்‌ எனும்‌ மூன்று 
நூல்கள்‌. உபனிஷத்‌ வாக்யங்களை அல9 ஆராய்ந்து உபனிஷத்‌ 
துக்களின்‌ கருத்தைத்‌ தெளிவுபடுத்துவது வேதார்த்த 
ஸங்க்ரஹம்‌ எனும்‌ நூல்‌. கண்ணன்‌ ; அருளிய கீதைக்கு 
உரையாக அமைந்த து கதாபாஷ்யம்‌ எனும்‌ நூல்‌. சரணாகதி 
நெறியை விளக்குபவை கத்யத்ரயம்‌ எனும்‌ மூன்று நூல்கள்‌. 
ஸர்வேர்வரனான ஸ்ரீமக்நாராயணனுக்கு ஆராதனம்‌ செய்யும்‌ 
முறையை விளக்குவது நித்யக்ரந்தம்‌' எனும்‌ நூல்‌, நவ 
ரத்னங்கள்‌ போன்ற இவ்வொன்பது நூல்களும்‌ வடமொழி 
யில்‌ அமைந்தவை. ஸ்ரீராமாநுஜருடைய பரம்பரையில்‌ ஓரிரு 
நூற்றாண்டுகளுக்குள்‌ வந்த பல மஹாசார்யர்கள்‌ இவ்யப்ர பந்‌ 
தங்களுக்குத்‌ தாம்‌ அருளிய ஈடு முதலான வ்யாக்யானங்களில்‌ 
ஸ்ரீராமாநுஜர்‌ அப்பிரபந்தப்‌ பாசுரங்களுக்குக்‌ காட்டிய விளக்கங்‌ 
களை ஆங்காங்கு அழ தமிழில்‌ பொறித்து வைத்‌இருக்கறுர்‌ 
கள்‌. இவையனைத்தையுங்கொண்டு ராமாநுஜர்‌ காட்டிய நெறி 
இங்கு சுருக்கமாக விளக்கப்பட்டது. இவற்றிலிருந்து, 
ராமாநுஜர்‌ நீலைகாட்டிய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவநெறி 
வேதகாலம்‌ முதல்‌ பாரதநாட்டி லும்‌, சங்ககாலம்‌ முதல்‌ அதன்‌ 
பகுதியான தமிழ்நாட்டிலும்‌ நிலவிவந்த இருமொழி ஒருமைப்‌ 
பாட்டுநெறியே என உணரலாம்‌. F 
[இது, தருச்சி வானொலியில்‌ 25--7--77 முதல்‌ 307-77 முடியக்‌ 

காலையில்‌ நெறிவிளக்கத்‌ தொடரில்‌ ஒலிபரப்பானது, ] 


ட 
Http/lacharya.org 


